






எல்லோரும்‌ வாழ பேண்டும்‌. 


அ. மு. பரமசிவானந்தம்‌ 


தமிழ்த்‌ துறைத்‌ தலைவர்‌ 
பச்சையப்பர்‌ கல்லூரி, சென்னை-80 


தமிழ்க்கலைப்‌ பதிப்பகம்‌ 
தமிழ்க்கலை இல்லம்‌, சென்னை-80 


. உரிமைப்‌ பதிப்பு : செப்டம்பர்‌, 1902. 


விலை ரூ. 3-00 


விற்பனை உரிமை: 


பாரி நிலையம்‌ 
59, பிராட்வே, சென்னை-7 


ஜெனரல்‌ பிரிண்டர்ஸ்‌, சென்னை-2 


முன்னுரை 


அன்பர்‌ பலர்‌ அவ்வப்போது தூம்‌ தாம்‌ 
வெளியிடும்‌ இகழ்களுக்கும்‌ மலர்களுக்கும்‌ 
கட்டுரை வேண்டுமென்று எழுதுவர்‌-- 
அன்றி கேரில்‌ வற்புறுத்துவர்‌. அவர்தம்‌ 
அன்புக்குக்‌ கட்டுப்பட்ட நான்‌ இயன்ற 
வரை அவ்வப்போது எழுதுவது வழக்கம்‌, 
அவ்வாறு எழுதிய பல கட்டுரைகள்‌ முன்‌ 
னரே மும்முறை தொகுப்பு நூல்களாக 
வெளிவந்துள்ளன. சென்ற ஆண்டிலே 
இகழ்களில்‌ எழுதிய இருபத்தைந்து 
கட்டுரைகளே இன்று இந்நூல்‌ வடி 
வில்‌ எல்லோரும்‌ வாழ வேண்டும்‌ '' 
ஏன்ற தலைப்பில்‌ வெளிவருகின்றது. 


கடந்த ஆண்டில்‌ சமுதாய வாழ்வு பற்றி 
யும்‌ பண்பாடு பற்றியும்‌ ஆய்ந்து பல நூல்‌ 
கள்‌ பயிலும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்டிருந்‌ 
சேன்‌. எனவே அந்த எஈடுபாட்டுக்‌ கிடை 
யில்‌, அன்பர்தம்‌ விழைவினை நினைக்கும்‌ 
போது அதே அடிப்படையில்‌ சில எண்‌ 
ணச்‌ சிதறல்கள்‌ உருவாயின. எனவே 


4 


இந்தத்‌ தொகுப்பில்‌ சமுதாய வாழ்வு 
பற்றிய சிந்தனைக்‌ கட்டுரைகள்‌*சில இடம்‌: 
பெற்றுள்ளன. சமுதாய வாழ்வின்‌ அடிப்‌ 
படைப்‌ பண்பாடே, : எல்லோரும்‌ வாழ 
வேண்டும்‌ ! என்பது, அதே தல்ப்பில்‌ 
இந்‌ நூலின்‌ முதற்‌ கட்டுரை அமைகின்‌ 
றது. எனவே இந்நூலுக்கும்‌ அதுவே. 
"பெயராக அமைந்துள்ள து. 


இந்‌ நூலில்‌ உள்ள கட்டுரைகள்‌ 
இருபத்துஜந்தும்‌ தனித்தனி வேலாகளில்‌ 
வெவ்வேறு நிலைகளில்‌ எழுதப்பெற்றன... 
எனவே ஒருசில கருத்துக்கள்‌ ஒன்றுக்கு 
மேற்பட்ட இடங்களில்‌ இடம்பெற்றிருக்க 
லாம்‌. அவற்றை நீக்கின்‌ கட்டுரையின்‌ 
போக்கே நிலைமாறும்‌ என்ற காரணக்‌. 
காலே அப்படியே விட்டுள்ளேன்‌. பயி 
லும்‌ அன்பர்கள்‌ பயன்‌ காண்பதோடு 
தவறு உளகதாயின்‌ காட்டவும்‌ வேண்டு 
கிறேன்‌. நூல்‌ வெளிவர உதவிய அளை 
வருக்கும்‌ நன்றி. ப 


சென்னை-30 


தமிழ்க்கலை இல்லம்‌ ணய 
19-62 


௮. மு. பரமசிவானகந்தம்‌ 


எண்‌ 


70. 


17. 


பொருளடக்கம்‌ 


பொருள்‌ 


எல்லோரும்‌ வாழவேண்டும்‌ ள்‌ 
இராம ராஜ்யம்‌ ம து 92) 


குடியாட்சியில்‌ மக்கள்‌ 


இராம ராஜ்யம்‌ (29-9- 91) 


ட்‌ சமூகம்‌ 
--பம்பாய்த்‌ தமிழ்ச்‌ சங்க மலர்‌ 


போர்‌ விரும்பாச்‌ சமுதாயம்‌ 
தமிழ்ச்‌ செல்வி (16-9- 97) 


எப்படி வளர்ந்தது? 
குனி மனிதனும்‌ சமுதாயமும்‌ 


அ *தென்றல்‌' பொங்கல்‌ மலர்‌ 

சத்தி வழிபாடு 
கபாலி கோயில்‌  னத்பொற்றில்‌ 
சமய உணர்வே வாழ்வின்‌ அடிப்படை 
-.*“இருக்கோயில்‌' பொங்கல்‌ மலா்‌ (1962) 


ஆடை 


வானு 


என்னதோ இங்கு அதிகாரம்‌? ள்‌ 
இராம ராஜ்யம்‌ (2-2-'62) 


தமிழரின்‌ முதற்‌ கடமை 
முன்னணி (75-7- 62) 


பக்கம்‌: 


[6 
24. 
20 


9 
கிமீ 


50: 
07 
74: 
70: 


ர 


72. 
22. 
74. 
12. 
16. 
27. 
76. 


19, 


௮0. 
௮1. 
42. 


அம, 


44. 


௮2. 


௦ 
உலக அரங்கில்‌ நாம்‌ ௬ 
முக்கனி (1-7-?62) 
மொழி வளர்க்க பண்பாடு எல்லி 
முக்கனி 
மூன்று சொற்கள்‌ 
பம்பாய்த்‌ தமிழ்‌ மன்ற மலர்‌ (நவ, ரி 
மனிதன்‌ மாறவில்லை 


குந்தி இந்திய வாலிப சங்க மலர்‌ (பிப்‌. 92) 


நிலம்‌ பெயரினும்‌ க்‌ 
முக்கனி 
கல்‌--சொல்‌--நில்‌ 

ந. ேே 1. உயர்நிலைப்‌ பள்ளி மலா்‌ 


பேர்‌ வேண்டாப்‌ பெரும்‌ புலவர்‌ 
செங்கை மாவட்ட எழுத்தாளர்‌ மலர்‌ 


மாறா அறம்‌ ழ்‌ 
தின்ன சேலம்‌ பஞ்சாயத்து யூனியன்‌ மலா்‌ 
(20-12-*61) 
இயற்கை உணர்த்தும்‌ பண்பாடு ..... 
--அப்துல்‌ ௮8ம்‌ பள்ளி மலர்‌ (1961) 
காமமோ பெரிதே... 
“அமுத சுரபி” பாவ்‌ மலர்‌ (7961) 
நாணும்‌ ஒழுக்கம்‌ ர 
பாரதி மலர்‌ (1967) 
படிமத்தின்‌ வழியே 
கொழும்பு நாவலர்‌ மன்ற அண்டு மலர்‌ 
(1962) 


அடக்கமும்‌ ஒழுக்கமும்‌ 
கொழும்பு வள்ளுவர்‌ சங்க மலர்‌ 
இலக்கியமும்‌ 
நாட்டு ஒருமைப்பாடும்‌ 
கல்கத்தா மாநாட்டுப்‌ பேச்சு (ஆங்கிலம்‌) 


9.2 
700 
707 
114 
121 
126 
790 
795 


149 
129 
155 


164 


173 


16.2 


